










































































22 


முழுமையும்‌ தான்சேனின்‌ புகழ்‌ பரவி யிருந்தது. 
அக்பர்‌ தான்சேனைப்‌ பெரிதும்‌ விரும்பினார்‌. தமது 
உள்ளம்‌ பல தொல்லைகளால்‌ சோர்வு அடையும்‌ 
போது, அவர்‌ தான்சேனை அழைத்துப்‌ பாடச்செய்‌ 
வார்‌: அந்த இன்னிசையில்‌ தம்மை மறந்து ஈடுபடு 
வார்‌. அக்பர்‌ தான்சேனைப்‌ பெரிதும்‌ மதித்து வந்தார்‌ 
எனினும்‌,  பீர்பாலுக்கு அடுத்தபடியாகத்தான்‌ 
அவரை விரும்பினார்‌. 


பீர்பால்‌ அக்பரால்‌ பெரிதும்‌ மதிக்கப்படுவதைச்‌ 
சிலர்‌ விரும்பவில்லை. அவர்களுக்குப்‌ பீர்பால்மீது 
பொருமை ஏற்பட்டது. அவரை எப்படியாவது 
தாழ்ந்த நிலைக்குத்‌ தள்ளிவிட வேண்டும்‌ என்று 
பொருமையால்‌ உள்ளம்‌ புழுங்கிய அவர்கள்‌ நினைத்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ ஒருநாள்‌ அக்பரைக்கண்டு தான்‌ 
சேனுக்குப்‌ பீர்பாலைவிட உயர்ந்த பதவி கொடுக்கு 
மாறு கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அவர்களுடைய 
பொறாமை உணர்ச்சியை அறிந்த அக்பர்‌ சிரித்து 
விட்டு, “அன்பிற்குரியவர்களே! எனக்குத்‌ 
தான்சேனிடம்‌ மிகுந்த மதிப்பு உண்டு. அவர்‌ ஒரு 
சிறந்த இன்னிசைப்‌ பாடகர்‌. ஆனால்‌ அவருக்கு 
அரசியலைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. சிறந்த நுண்‌ 
ணறிவும்‌, மாற்றாரையும்‌ மயக்கவல்ல நயமொழியும்‌, 
குறிப்பறிந்து செயல்புரியும்‌ திறமையும்‌ பெற்ற பீர்‌ 
பாலைக்‌ காட்டிலும்‌, தான்சேன்‌ உயர்ந்தவர்‌ என்று 
சொல்வது அறிவீனம்‌,”” எனக்கூறி அவர்களுடைய 
வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டார்‌. 


பேரரசர்‌ இவ்வாறு கூறிய பின்னரும்‌, பொறு 
மைக்காரர்கள்‌ தங்களுடைய முயற்சியை விட்டார்‌ 








2ஐ 


_தாங்கள்‌ அறியாதது அல்லவே! என்னுடைய திட்‌ 
டம்‌ பயன்‌ அளித்தால்‌ நாம்‌ இருவரும்‌ உயிர்‌ தப்பிப்‌ 
பிழைக்கலாம்‌,”” என்று கூறினார்‌ பீர்பால்‌. 


 (ீர்பால்‌! உங்களைத்தான்‌ நம்பி இருக்கிறேன்‌. 
உங்கள்‌ அறிவுத்திறனில்‌ எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. 
யுண்டு. நீங்கள்‌ சொல்லும்‌ வழியிலேயே நடப்பேன்‌. 
ஒருவேளை எனக்குக்‌ கொலைத்தண்டனை விதிக்கப்‌ 
பட்டு நீங்கள்‌ மட்டும்‌ தப்பிச்‌ சென்றால்‌, எனது குடும்‌ 
பத்தாரைக்‌ காப்பாற்றும்‌ பொறுப்பை மேற்கொள்‌ 
ஞுங்கள்‌,””? என்று கண்ணீர்‌ விட்டவாறே கூறினார்‌ 
தான்சேசன்‌. 


அப்போது பீர்பால்‌, * தான்சேன்‌ ! என்னை நம்‌ 
புங்கள்‌. உங்களுக்கு எத்துன்பமும்‌ வாராதபடி நான்‌ 
காப்பாற்றுகின்றேன்‌. நான்‌ சொல்லும்‌ முறையில்‌ 
நீங்கள்‌ நடந்துகொண்டால்‌ போதும்‌. மன்னர்‌ குறிப்‌ 
பிட்டுக்‌ கூறிய காலக்கெடுவு முடிந்ததும்‌, நம்மை 
அரசவைக்குக்‌ கூட்டிச்‌ செல்வார்கள்‌. அப்போது 
நான்‌ “எனக்குத்தான்‌ முதலில்‌ கொலைத்தண்டனை 
விதிக்கவேண்டும்‌” என்று கூறுவேன்‌. நீங்களும்‌ 
அவ்வாறே “எனக்குத்தான்‌ முதலில்‌ கொலைத்‌ தண்‌ 
டனை விதிக்கவேண்டும்‌” எனக்‌ கூறவேண்டும்‌. 
அதன்பிறகு நடக்கவேண்டியதை தான்‌ கவனித்துக்‌: 
கொள்ளுகிறேன்‌,” என்றார்‌. 


தான்சேன்‌ பீர்பாலின்‌ சொற்களில்‌ நம்பிக்கை. 
கொண்டு ஆறுதல்‌ அடைந்தார்‌. பதினைந்து நாட்‌ 
களைப்‌ பீர்பாலும்‌ தான்‌ சேனும்‌ சிறையில்‌ கழித்தனர்‌. 
பதினாறாம்‌ நாள்‌ காலையில்‌ அவ்விருவரும்‌ சாவகமன்‌ 



































99 


(வேந்தே!1, தங்கள்‌ முன்னோர்களுக்கு விண்‌ 
ணுலகில்‌ ஒரே ஒரு குறை உண்டு. முடியலங்‌ 
கரிப்போர்‌ அங்கு இல்லை. ஆகையால்‌ அவர்கள்‌ 
தொல்லைப்படுகிருர்கள்‌ ; முடி. திருத்திக்கொள்ளவும்‌. 
முகத்தை மழித்து அழகுபடுத்திக்‌ கொள்ளவும்‌ வழி 
யின்‌ றித்‌ தவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌! ஒவ்வொருவரும்‌ 
பெரிய தாடியை வளர்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌,”” 
என்றார்‌ நகைச்சுவைப்‌ புலவர்‌. 


,அதனைக்கட்ட பேரரசர்‌, “அப்படியானால்‌ 
முடியலங்கரிக்கும்‌ - தொழிலில்‌ வல்லவன்‌ ஒருவனை 
நாம்‌ மிக விரைவில்‌ மேலுலகத்திற்கு அனுப்பி வைப்‌ 
போம்‌,” என மொழிந்தார்‌. “மன்னர்‌ பெருமானே! 
தங்கஞுடைய முடியலங்கரிப்போனின்‌ தொழில்‌ 
திறமையைத்‌ தங்கள்‌ தந்தையாரும்‌ பாட்டனாரும்‌ 
மிகுதியும்‌ போற்றுகின்றார்கள்‌. அவனை உடனே 
அனுப்பி வைத்தால்‌ மிகுதியும்‌ நலமாக இருக்கும்‌,” 
என்றார்‌ பீர்பால்‌. 

பேரரசர்‌ பீர்பாலின்‌ கருத்தை ஏற்றுக்கொண்டு 
முடியலங்கரிப்போனை அழைழத்து வரச்‌ 
செய்து, மேலுலகத்திற்குச்‌ செல்லுமாறு ஆணையிட்‌ 
டார்‌. அரசரது கட்டகளாயைக்‌ கேட்ட அம்முதியவன்‌ 
உள்ளம்‌ கலங்கினான்‌. தனது சூழ்ச்சித்‌ திட்டம்‌ தன்‌ 
உயிருக்கே உலைவைத்திருப்பதை நினைத்து வருந்‌ 
திய அவன்‌, அக்பரின்‌ பாதங்களில்‌ விழுந்து தன்னை 
மன்னிக்குமாறு வேண்டினான்‌. தன்னைத்‌ தூண்டி 
விட்ட தீயவர்களின்‌ திட்டத்தை அவன்‌ அம்பலப்‌ 
படுத்தினான்‌. அக்பர்‌ அழுக்காறு கொண்ட அக்‌ 
கொடியவர்களுக்குக்‌ கொடுந்தண்டனை விதித்தார்‌. 






































௮4 


களைக்‌ கவனிக்க அறிஞர்‌ ஒருவரைக்‌ கண்௫ பிடித்‌ 
தார்‌. அவர்‌ பல நூல்களைக்‌ கற்றறிந்தவர்‌ ? சாத்திரங்‌ 
கள்‌ பலவற்றைக்‌ கரைத்துக்‌ குடித்தவர்‌ த ஆயினும்‌ 
நுண்ணறிவு அமையப்‌ பெறாதவர்‌. அவரை விசய 
நகரப்‌ பேரரசின்‌ முதலமைச்சராக  அமர்த்தவேண்‌ 
டும்‌ என்று இராயரிடம்‌ அவரது மனைவியார்‌ மன்றாடி 
னார்‌. ஆனால்‌ இராயர்‌ அரசியாரின்‌ வேண்டுகோ 
ஞுக்கு எளிதில்‌ இணங்கவில்லை. மன்னரை மனைவி 
யார்‌ மேன்மேலும்‌ வற்புறுத்தவே, அவர்‌ ** அப்ப [ஜி 
யைக்‌ காட்டிலும்‌ இந்த அறிஞர்‌ சிறந்தவரா என்ப 
துனை ஆராய்ந்து பார்ப்போம்‌. அதன்‌ பின்னரே 
உனது வேண்டுகோள்‌ நிறைவேற்றப்படும்‌,” என்று 
கூறினார்‌. அரசியார்‌ தமது பேரரசர்‌ நடத்த இருக்கும்‌ 
அறிவுத்‌ தேர்வில்‌ வெற்றி பெறுவார்‌ என்று எண்ணிக்‌ 
களிப்புடன்‌ இருந்தார்‌. 


சில நாட்கள்‌ சென்றன. ஒரு நாள்‌ அரசவையில்‌ 
அரசியாரால்‌ பரிவுரை கூறப்பட்ட அறிஞர்‌ உட்பட 
அனைவரும்‌ கூடியிருந்தனர்‌. அவ்வமயம்‌ இராயர்‌, 
* அவையோர்களே ! நேற்று இரவு நான்‌ எனது 
அந்தப்புரத்தில்‌ அமர்ந்திருந்தபோது, ஒருவன்‌ என்‌ 
மார்பில்‌ காலால்‌ எட்டி உதைத்தான்‌? தன்‌ 
கைகளால்‌ கன்னத்தில்‌ அறைந்தான்‌; மேலும்‌ 
எனது முகத்தில்‌ எச்சிலை உமிழ்ந்தான்‌. அவனுக்கு 
என்ன தண்டனை கொடுக்கலாம்‌ என்று நீங்கள்‌ 
கருதுகின் றீர்கள்‌,” என வினவினார்‌. 


அவையோர்‌ அனைவரும்‌ வேந்தரின்‌ வினாவிற்கு 
என்ன மறுமொழி கூறுவது என்று சிந்தித்துக்கொண் 
டிருந்தனர்‌. அவ்வமயம்‌ அமைச்சர்‌. பதவியை 











ஒ8 


சாம்பலைப்‌ பூசிக்கொண்டு -துறவியாகி . .விடுவது 
மேலானது என்பதைக்‌ குறிப்பதற்காகத்தான்‌ இவை 
அனுப்பப்பட்டி ருக்கும்‌ என்று எனக்குத்‌ தோன்று 
கிறது,” என மொழிந்தார்‌ விசயநகரப்‌ பேரரசின்‌ 
தூதர்‌. ப 

அதனைக்‌ கேட்டதும்‌ கன்னட மன்னர்‌ கடஞ்‌ 
சினங்‌ கொண்டார்‌. அவர்‌ கண்களில்‌ : தீப்பொறி 
பறந்தது. மீசை துடித்தது. “என்னை ஏளனம்‌ செய்த 
உமது வேந்தரைச்‌ சும்மாவிடமாட்டேன்‌. அவருக்‌ 
குத்தக்க பாடங்‌ கற்பிக்கிறேன்‌. விசயநகரத்தைச்‌ 
சாம்பலாக்குவேன்‌. உமது: வேந்தரை நாட்டைத்‌ 
துறந்து ஓடச்‌ செய்வேன்‌!” என்று வஞ்சினம்‌ கூறிச்‌ 
சினந்து எழுந்தார்‌. படைகளைத்‌ திரட்டிக்‌ கொண்டு 
விசய நகரத்தின்‌ மீது போர்‌ தொடுக்க ஆயத்த 
மானார்‌. 

அப்பாஜி கலிங்கநாட்டை அடைந்து, மன்ன 
ரைக்‌ கண்டு மனமகிழ்ந்து உரையாடினார்‌. - அதன்‌ 
பின்னர்‌ அவர்‌ தமது பேரரசின்‌ அன்பளிப்பான 
பொட்டலத்தை மன்னரிடம்‌ கொடுத்தார்‌. கலிங்கத்‌ 
தின்‌ காவலர்‌ ஆவலுடன்‌ பொட்டலத்தைப்‌ பிரித்த 
போது, அதில்‌ சாம்பலும்‌ மயிரும்‌ இருக்கக்‌ கண்டார்‌. 
அவர்‌ அமைச்சரை நோக்கி, ““உமதுமன்னர்‌ மயிரும்‌ 
சாம்பலும்‌ அல்லவோ அனுப்பியுள்ளார்‌??? அவ்வாறு 
அவர்‌ செய்தது ஏன்‌ என்று வினவினார்‌. 
அப்பாஜி சிறிதும்‌ தயங்காமல்‌ கலிங்க நாட்டு மக்‌ 
களைக்‌ கருணை என்னும்‌ பண்பால்‌ அணைத்து அற 
நெறி தவறாது ஆண்டு வரும்‌ அரசர்‌. பெருமானே! 
எங்கள்‌ வேந்தர்‌ நாடும்‌ மக்களும்‌ நலமுடன்‌ வாழ 
வேண்டும்‌ என்ற நல்ல நோக்கத்துடன்‌" வேள்வி 


ஒ௮ 


யொன்றைச்‌ செய்து முடித்தார்‌. தங்கள்பர்ல்‌ 
பேரன்பு கொண்ட வரான எமது பேரரசர்‌ அந்த 
வேள்வியின்‌ தூய்மைப்‌ பொருள்களாகிய இவற்றைத்‌ 
தங்களுக்கு அனுப்பியுள்ளார்‌. தாங்கள்‌ நீடுழி காலம்‌ 
நிலைபெற்று, நாட்டிற்கு நன்மை புரியவேண்டும்‌ 
என்ற வாழ்த்துரைககாத்‌ தங்களிடம்‌ கூறுமாறு 
எனக்கு ஆணையிட்டுள்ளார்‌. வாழ்க தங்கள்‌ புகழ்‌? 
வாழ்க கலிங்கம்‌!?? எனக்‌ கூறினார்‌. 


அமைச்சர்‌ உரைத்தவற்றைக்‌ கேட்டு கலிங்க 
மன்னர்‌ களிப்புக்கடலில்‌ மூழ்கினார்‌. விசயநகரப்‌ 
பபரரசர்‌ தம்பால்‌ கொண்டுள்ள அன்பின்‌ திறத்தை 
எண்ணியெண்ணி வியந்தார்‌. அவர்‌ அப்பாஜிக்குப்‌ 
பல பரிசில்களைக்‌ கொடுத்தார்‌? இராயருக்குப்‌ பல 
அன்‌ பளிப்புக்க௯ா அனுப்பி வைத்தார்‌. 


கலிங்க நாட்டிலிருந்து களிப்புடன்‌ விசயநகரம்‌ 
தோக்கி வந்துகொண்டிருந்த அமைச்சர்‌ அப்பாஜி, 
ஆராய்ந்து கூறும்‌ திறமையற்ற தூதரால்‌ கன்னட 
நாட்டில்‌ நேர்ந்த குழப்பத்தை உணர்ந்தார்‌. 
கன்னட. நாட்டிற்குச்‌ சென்று, மன்னரைக்‌ கண்‌ 
டார்‌. அவரிடம்‌ இராயர்‌ தூது அனுப்பியதின்‌ நோக்‌ 
“கத்தை எடுத்துரைத்து, அவருக்கு ஆறுதல்‌ கூறி 
னார்‌. அப்பாஜியின்‌ நயவுரைகள்‌ கன்னட மன்னரின்‌ 
சீற்றத்தைத்‌ தணித்தன. அவர்‌ விசயநகரத்தின்‌ 
மீது படையெடுக்கும்‌ நோக்கத்தைக்‌ கைவிட்டார்‌. 


பின்னர்‌ அப்பாஜி அங்கிருந்து விசயநகரத்திற்‌ 
குச்‌ சென்றார்‌; வேந்தரைக்‌ கண்டார்‌;  நடந்தவற்‌ 
றைக்‌ கூறினார்‌. இராயர்‌ அப்பாஜியைப்‌ பாராட்டிப்‌ 
புகழ்ந்துரைத்தார்‌. பின்னர்‌ அவர்‌ தமது மனைவியாரி 


60 


டம்‌ “தேவி! அறிவின்‌ மேன்மையையும்‌, அறிவின்‌ 
மையால்‌ விளையும்‌ தீமையையும்‌ நன்றாகத்‌ தெரிந்து 
கொண்டாயா? இப்போது சொல்‌. அமைச்சர்‌ 
பதவிக்குத்‌ தகுதி வாய்ந்தவர்‌ அப்பாஜியா? நீ 
விரும்பும்‌ அப்பாவியா?” என்று வினவினார்‌. 
அரசியார்‌ உண்மையை உணர்ந்தார்‌? தமது 
அறியாமையால்‌ நேர்ந்த தவறுகளுக்குப்‌ பெரிதும்‌ 
வருந்தினார்‌? அப்பாஜியின்‌ அறிவாற்றல்களைப்‌ 
பாராட்டினார்‌; அப்பாஜிக்குப்‌ பதிலாக அறிவற்ற ஒரு 
வரை அமைச்சராக அமர்த்தச்‌ சொல்லியதற்காகத்‌ 
தம்‌ கணவரிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 


7. கவலை இல்லாத மனிதன்‌ 


ஒருநாள்‌ கிருட்டிண தேவராயரும்‌, அமைச்சர்‌ 
அப்பாஜியும்‌ அரண்மனையின்‌ உப்பரிகையில்‌ நின்று 
வீதியைப்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌, உரையாடிக்‌ 
கொண்டும்‌ இருந்தனர்‌. இராயர்‌, அப்பாஜி! “இந்த 
உலகில்‌ நீண்டநாள்‌ வாழவேண்டுமானால்‌ என்ன 
செய்யவேண்டும்‌?” என்றார்‌. “மன்னர்‌ பெருமானே! 
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌ என்பது 
பெரியோர்‌ கருத்து. நோயற்ற வாழ்வுதான்‌ ஒரு 
வனுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கும்‌. அந்த நோயில்‌ 
இருவகையுண்டு. ஒன்று உள்ளநோய்‌. மற்றொன்று 
- உடல்‌ நோய்‌. உள்ளத்தில்‌ தோன்றும்‌ நோய்‌ கவலை 
யினால்‌ உருவாகின்றது. உளதநோயைப்‌ பெருக்குகின்ற 
கவலையே உடல்‌ நோய்க்கும்‌ காரணமாக விளங்கு 
கிறது. எனவே இன்பத்தையும்‌ துன்பத்தையும்‌ சம 
மாகப்‌ பாவித்து. உள்ளத்தில்‌ கவலைக்கு இடங்கொடா 


61 

மல்‌ வாழ்பவனே இந்த உலகில்‌ நீண்டநாள்‌ வாழ 
முடியும்‌ “”? என்றார்‌ அப்பாஜி. 

அவ்வமயம்‌ அரண்மனையைச்‌ சார்ந்த யானை 
கள்‌ சில வீதியின்‌ வழியாகச்‌ சென்று கொண்டிருந்‌ 
தன. அவை செல்லும்‌ அழகை இருவரும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போது வீதியின்‌ எதிர்ப்புறத்‌ 
தில்‌ இருந்து இளைஞன்‌ ஒருவன்‌ யானைகளை நோக்கி 
அஞ்சாமல்‌ வந்துகொண்டிருந்தான்‌. அவன்‌ முதலில்‌ 
ஒரு யானையின்‌ இரு தந்தங்களையும்‌ பிடித்து, 
அதனைப்‌ பின்னுக்குத்‌ தள்ளினான்‌? அவ்வாறே 
யானைகள்‌ பலவற்றின்‌ தந்தங்களையும்‌ பிடித்து, 
அவற்றைப்‌ பின்னுக்குத்‌ தள்ளிவிட்டுச்‌ சென்றான்‌. 

இக்காட்சி இராயருக்கு வியப்பை அளித்தது. 
அவர்‌, “* அப்பாஜி! இந்த இளைஞனின்‌ துணிவைப்‌ 
பார்த்தாயா 2 இவனுக்கு இவ்வளவு வலிமையும்‌, 
துணிவும்‌ எவ்வாறு ஏற்பட்டன ?”” என்று வினவி 
னார்‌. அப்போது அப்பாஜி, “அரசர்‌ பெருமானே! 
சற்று முன்பு நான்‌ தங்களிடம்‌ கூறியபடி. இந்த 
இளைஞன்‌ கவலையின்றி வாழ்பவனாக இருப்பான்‌. 
இவனுக்குக்‌ குடும்பத்தைப்பற்றிய கவலை எதுவும்‌ 
இருக்காது என்று நினைக்கின்றேன்‌. கவலையில்லாத 
மனிதனுக்கு எதனைப்‌ பற்றியும்‌ அச்சம்‌ இராது. 
அதனால்தான்‌. இவன்‌ களிற்றையும்‌ தள்ளவல்ல 
வலிமை பெற்றிருக்கின்றான்‌ “” என்ளுர்‌. 

அரசர்‌ பெருமான்‌ அமைச்சர்‌ கூற்று உண்மை 
யாய்‌ இருக்குமா என்பதை அறிய விரும்பினார்‌. 
அவர்‌ அந்த இளைஞனைப்பற்றிய செய்திகளை அறிந்து 
வரும்படி. தம்‌ ஏவலாளருக்கு ஆணையிட்டார்‌. அவர்‌ 

5 














6 ர்‌ ய ட ப்‌ 








௮௧1 ஓ: 
ராப்‌ 





(ரஜா 


8]. 





11 


அதற்கு அப்பாஜி *: அரசர்‌ பெருமானே! “ஏட்டுச்‌ 
சுரைக்காய்‌ கறிக்கு உதவாது” என்பதுபோல இவர்‌ 
களது அறிவு உலக வாழ்விற்கு உதவாது. இவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ கற்ற கல்வித்துறையில்‌ 
சிறந்த அறிவைப்‌ பெற்றிருப்பினும்‌, உலக அனு 
பவத்தில்‌ மூடர்களாக இருப்பார்கள்‌ என்பதே எனது 
கருத்து,” என்று கூறினார்‌. 

அமைச்சர்‌ கூறியவற்றைக்‌ கேட்ட இராயர்‌, 
அவர்களுடைய ஆற்றலை ஆராய்ந்து அறிந்து உண்‌ 
மையை அறிய விரும்பினார்‌. அரசரது விருப்பத்தை 
உணர்ந்த அப்பாஜி, “மன்னர்‌ பெருந்தகையே! 
இந்த ஐவரையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து, உணவைச்‌ 
சமைத்து உண்டுவரும்படி ஆணையிட்டு அனுப்புங்‌ 
கள்‌. அதிலிருந்து இவர்களின்‌ அறிவுத்திறனை உள்ள 
வாறு உணர்ந்து கொள்ளலாம்‌,”: என்றார்‌. இராயர்‌, 
அமைச்சர்‌ கூறியவாறே அந்த ஐவரையும்‌ ஒன்று 
சேர்த்து, உணவைச்‌ சமைத்து உண்டுவருமாறு 
அனுப்பினார்‌. அவர்களுடைய நடவடிக்கைகக£க்‌ 
கண்‌ காணித்து வருமாறு சில ஒற்றர்களையும்‌ மன்னர்‌ 
அனுப்பிவைத்தார்‌. 

புலவர்கள்‌ ஐவரும்‌ மன்னர்‌ கூறியவாறே உணவு 
சமைப்பதற்கு உரிய வேலைகளில்‌ ஈடுபட்டனர்‌. 
அவர்கள்‌ ஓர்‌ ஆலமரத்தின்‌ அடியில்‌ தங்கி, 
அங்கேயே உணவைச்‌ சமைத்து உண்ண முடிவு 
செய்தார்கள்‌. முதலில்‌ இசைக்கலையில்‌ தேர்ச்சி 
பெற்றவர்‌ மூன்று கற்களை வைத்து அடுப்பை 
அமைத்துக்‌ கொண்டார்‌? நெருப்பை மூட்டிப்‌ 
பானையை அடுப்பில்‌ ஏற்றினார்‌; உலையில்‌ நீரை 
ஊற்றினார்‌? பின்னர்‌ அரிசியைக்‌ களைந்து அதில்‌ 





[8 


னார்‌. அப்போது பல்லி டிக்‌! டிக்‌!” என ஒலித்தது.. 
அதனைக்‌ கேட்ட சோதிடர்‌ வாயினால்‌ கணக்குப்‌ 
போட்டுப்‌ பல்லி சொன்ன பலனை ஆராய்ந்து பார்த்‌. 
தார்‌. அவ்வாறு பார்த்தபோது *இந்த நேரத்தில்‌ 
எந்தச்‌ செயலையும்‌ செய்வது தவறு. அதனால்‌ பல: 
தீமைகள்‌ விளையும்‌” என்று தெரிய வந்தது. அதனால்‌ 
சோதிடம்‌ புலவர்‌ தாம்‌ அதுவரை பறித்திருந்த இலை 
களையும்‌ எறிந்து விட்டு மரத்திலிருந்து கீ2ம இறங்கி 
னார்‌; வெறுங்கையுடன்‌ திரும்பி வந்தார்‌. 


இலக்கணத்தில்‌ வல்லவர்‌ தயிர்‌ வாங்கி வரச்‌ 
சென்றார்‌. அப்போது ஒரு பெண்‌ தயிர்க்‌ கூடையைத்‌. 
குலையில்‌ வைத்துக்‌ கொண்டு * தயிரோஒஒ தயிர்‌ £ 
என்று கூவிக்கொண்டு வந்தாள்‌. அவள்‌ அவ்வாறு 
ஒலித்தபோது இலக்கணப்‌ புலவருக்குப்‌ பெருஞ்‌ 
சினம்‌ தோன்றியது. அவர்‌ தயிர்க்காரியைப்‌ பார்த்து, 
1 பெண்‌ பாவாய்‌! நீ இலக்கணத்தின்‌ இயல்பை 
அறியாய்‌ போலும்‌! பேதாய்‌! பெரும்பிழை புரிந்து 
விட்டாய்‌. மூன்று மாத்திரை அளவே ஒலிக்க. 
வேண்டிய ஓகாரத்தைப்‌ பத்து மாத்திரை அளவாக 
ஒலித்தது எற்றிற்கு2? அடுக்காது உன்‌ செய்கை ?' 
இலக்கணத்தைக்கொலையன் றா புரிந்து விட்டாய்‌??? 
என்று புலவர்‌ பேசும்‌ நடையீல்‌ கூறினார்‌. இவரது. 
சொற்களின்‌ பொருளைப்‌ புரிந்து கொள்ளாத தயிர்க்‌. 
காரி அவர்‌ தம்மைத்‌ திட்டுவதாக எண்ணிச்‌ சீற்றம்‌ 
கொண்டாள்‌. அவள்‌ புலவரை வாய்க்கு வந்தவாறு 
பேசினாள்‌. புலவரும்‌ அவளுடன்‌ நீண்ட நேரரம்‌: 
வாய்ச்சண்டை பிடித்தார்‌. கடைசியில்‌ அவர்‌ 
தயிரை வாங்காமல்‌ வெறுங்கையுடன்‌ திரும்பினார்‌. 














